© [Regd. No. TN/CCN/467/2012-14. 


GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 4.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 10] CHENNAI, WEDNESDAY, MARCH 6, 2024 
Maasi 23, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2055 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
ANIMAL HUSBANDRY, DAIRYING Tamil Nadu Protection of Interest of Depositiors 
FISHERIES AND FISHERMEN WELFARE (in Financial Establishments) Act, Messers 
DEPARTMENT Universal Trading Solutions Private Limited, 
Tamil Nadu Fisheries University Act, 2012.— பவ்ய வக்க கபடு ்‌ க்‌ 
Nomination of four members to the HOUSING AND URBAN 
Board of Management of Tamil Nadu DEVELOP MERIT DEP en 
Dr. J Jayalalithaa Fisheries டம்‌. Tamil Nadu Town and Country Planning Act.— 
Nagapattinam. : 72 Confirmation of Addition of Certain Villages 
BACKWARD CLASSES, MOST in Erode Local Planning Area... a 74 
BACKWARD CLASSES AND MINORITIES LABOUR WELFARE AND SKILL 
WELFARE DEPARTMENT DEVELOPMENT DEPARTMENT 
Kazis Act.—Appointment of certain person as Industrial Disputes Act—Declaration ௦7 
Kazi for Kancheepuram District _.. 72 Automobile Manufacturing வவ 95 
ENVIRONMENT, CLIMATE CHANGE AND eer டன்கள்‌ ” ie 
FOREST DEPARTMENT. Industrial Tribunal for Adjudication .. 2 74-75 
Water (Prevention and Control of Pollution) bebo அப்பரி மாலப பட ree 
Act.—Appointment of Auditors for auditing Qa . 
the Accounts of the Tamil Nadu Pollution பாதுத துறை 
Control Board Chennai for the Financial 8 . : 
year 2023-2024. க ஈ:. sed a ata 
HOME DEPARTMENT வழங்கப்படும்‌ வீர தீரச்‌ செயலுக்கான 
Code of Criminal Procedure.—Constitution அண்ணா பதக்கம்‌, 2024-பரிசுத்தொகை, 
of a Seperate Chief Judicial Magistrate பதக்கம்‌ மற்றும்‌ சான்றிதழ்‌ வழங்க ஆணை 
Court at Udhagamandalam in the Nilgiris வெளியிடப்படுகிறது.] 80-81 
District. x 3 2 a 72 


D.T.P.—ll-2 (10)—1 [71] 


72 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ANIMAL HUSBANDRY, DAIRYING FISHERIES AND 
FISHERMEN WELFARE DEPARTMENT 


Nomination offourmembers tothe Board of Management 
of Tamil Nadu Dr. J Jayalalithaa Fisheries University, 
Nagapattinam for a period of three years under the 
Tamil Nadu Fisheries University Act, 2012. 


[G.O. (D) No. 155, Animal Husbandry, Dairying, Fisheries 
and Fishermen Welfare (FS2), 21st February 2024, 
மாசி 9, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-20255.] 


No. I(2/AHDFFW/138/2024.—In exercise of the 
powers conferred under Clauses (a) and (d) under 
Class-ll other members in sub-section (2) of Section 19 
of the Tamil Nadu Fisheries University Act, 2012 
(Tamil Nadu Act 21/2012), the Governor of Tamil Nadu 
hereby nominate following members to the Board of 
management of Tamil Nadu Dr. J Jayalalithaa Fisheries 
University for a period of three years:- 


Item (a): One Fisheries Scientist or Educationist 
having special knowledge or practical experience in 
fisheries research, teaching and extension education: 


[Section 19(2) Class-Il Other Members (a)] 


Dr. P. Mariappan, 

Associate Professor & Head, 

PG & Research Department of Zoology, 
Rajah Serfoji Government College 
(Autonomous), 

Thanjavur-613 005. 


(d): One Woman member with active interest in 
Social development Category: 


[Section 19(2) Class-ll Other Members (d)] 


Dr. Selvi Radhakrishnan, 
Chennai Breast Centre 

No.47, South Beach Avenue, 
MRC Nagar, Chennai-600 028. 


3 (ii) In exercise of the powers conferred under 
Clauses (b) and (6) under class-ll other members in 
sub-section (2) of Section 19 of the Tamil Nadu Fisheries 
University Act, 2012 (Tamil Nadu Act 21/2012), the 
Government hereby nominate following members to the 
Board of management of Tamil Nadu Dr. J Jayalalitha 
Fisheries University for a period of three years:- 


Item (b): One progressive fish farmer or fisherfolk: 
Thiru M. Muthukumar, 
S/o. Mahalingam, 
No.1880-A, Surya Nagar, 
Postal Colony, Mahalingapuram Post, 
Pollachi, Coimbatore-632 002. 


Item (c): One representative of the fishery 
business including co-operative and fishery industry: 


Thiru M. Vellaiyappan, 

S/o. Munusamy, 

No.1/319, Lasal Nagar, 

Mela Alangarathattu, Arokkiyapuram Post, 
Thoothukudi-628 002. 


MANGAT RAM SHARMA, 
Additional Chief Secretary to Government. 


BACKWARD CLASSES, MOST BACKWARD CLASSES 
AND MINORITIES WELFARE DEPARTMENT 


Appointment of certain person as Kazi for 
Ranipet District under the Kazis Act. 


[G.O. (D) No. 20, Backward Classes, Most Backward Classes 
and Minorities Welfare (S1), 19th September 2024, 
மாசி 7, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


No. 11(2)/BCMBCMW/139/2024.—In exercise of the 
powers conferred by Section 2 of the Kazis Act, 1880 
(Central Act XII of 1880), the Governor of Tamil Nadu 
hereby appoints Thiru. K. Abdul Kareem, S/o. K. Ishaque 
Sahib, No.143, Small Masjid Street, Kalmelkuppam 
Village, Walajah Taluk, Ranipet District as the "Kazi" for 
Ranipet District. He shall hold the office of the District 
Kazi for a period of three years from the date of issue 
of this order. 


REETA HARISH THAKKAR, 
Secretary to Government. 


ENVIRONMENT, CLIMATE CHANGE AND FOREST 
DEPARTMENT 


Appointment of Auditors for auditing the Accounts of 
the Tamil Nadu Pollution Control Board Chennai, 
for the Financial year 2023-2024 under the Water 
(Prevention and Control of Pollution) Act. 


[6.0. Ms. No. 31, Environment, Climate Change and 
Forest (EC-1), 16th February 2024, மாசி 4, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ அண்டு-2055.] 

No. II(2)/ECCF/140/2024.—In exercise of the powers 
conferred by sub-section (3) of Section 40 of the 
Water (Prevention and Control of Pollution) Act, 
1974 (Central Act 6 of 1974), the Governor of 
Tamil Nadu, on the advice of the Comptroller and Auditor 
General of Indian hereby appoints Tvl. V. Kalaiselvi & 
Co. LLP, (MDO0800) No.23, Amaravathi Nagar, 
Arumbakkam, Chennai-600 106, Tamil Nadu, as auditors 
for auditing the accounts of the Tamil Nadu Pollution 
Control Board, Chennai, for the financial year 2023-2024. 


SUPRIYA SAHU, 
Additional Chief Secretary to Government. 


HOME DEPARTMENT 
Constitution of a Seperate Chief Judicial Magistrate 
Court at Udhagamandalam in the Nilgiris District 
under the code of Code of Criminal Procedure. 
[G.O. Ms. No. 130, Home (Courts-lil) 9th February 2024, 

தை 26, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 
No.II(2)/HO/141/2024.—In exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 11 of Code of 
Criminal Procedure, 1973 (Central Act 2 of 1974), the 
Governor of Tamil Nadu, after consultation with the 
High Court, Madras hereby establishes a Court of Judicaial 
Magistrate at Udhagamandalam in the Nilgiris District. 


5. AMUDHA, 
Principal Secretary to Government. 


Mar. 6, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 73 


Messers Universal Trading Solutions Private Limited, 
Coimbatore District under the Tamil Nadu Protection 
of Interest of Depositiors (in Financial Establishments 
Act. 


No.1I(2)/HO/142/2024. 


[Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997 (Tamil Nadu Act 44 
of 1997) - Messers Universal Trading Solutions Private 
Limited, Coimbatore District - Default in return of deposits 
by the Financial Establishment - Ad-interim order attaching 
the movable properties of the said financial establishment 
under Section 3 of the said Act - Orders - Issued.] 


The following Government Order is published:- 


[G.0.(4D) No. 4, Home (Police - XIX), 6th February 2024, 
தை 23, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2025.] 


READ:- 


From the Additional Director General of Police, 
Economic Offences Wing, Chennai, letter 
Rce.No. C1/EOW/9245/2021/3, dated 28.09.2023. 


Order: No. 4, Home (Police - XIX), 6th February 2024. 


WHEREAS, complaints have been received from 
number of depositors that Messers Universal Trading 
Solutions Private Limited, Coimbatore District, a financial 
establishment, has defaulted the return of deposits made 
by the depositors after maturity; 


AND WHEREAS, the Government are satisfied that 
the said financial establishment is not likely to return the 
deposits to the depositors and hence, the Government 
have to protect the interests of such depositors; 


AND WHEREAS, the movable properties specified 
in the Schedule to this order are alleged to have been 
procured by the said financial establishment from and 
out of the deposits collected from the depositors; 


NOW, THEREFORE, in exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Protection 
of Interests of Depositors (in Financial Establishments) 
Act, 1997 (Tamil Nadu Act 44 of 1997), the Governor of 
Tamil Nadu hereby makes an ad-interim order attaching 
the movable properties (i.e., cash in the frozen bank 
accounts) of the proprietor/partners of the defaulted 
financial establishment Messers Universal Trading Solutions 
Private Limited, functioned at Door No.3, VCS Enclave, 
B.R.Puram, Peelamedu, Coimbatore, as specified in the 
Schedule to this order and transfers the control over 
the said movable properties to the Competent Authority, 
namely, the Competent Authority and District Revenue 
Officer, Coimbatore District appointed under the said Acct. 


2. The Competent Authority and District Revenue 
Officer, Coimbatore District is requested to pursue further 
action in accordance with the procedure laid down in 
sub-sections (3) and (4) of Section 4 of the said Act and 
also the formalities prescribe in the Tamil Nadu Protection of 
Interests of Depositors (in financial Establishments) 
Rules, 1997. 


3. The Special Public Prosecutor, Special Court 
for the Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997, Coimbatore is 
requested to render necessary assistance to the Competent 
Authority and District Revenue Officer, Coimbatore 
District in filing the application before the Special Court 
constituted under the said Act. 


(By Order of the Governor) 


THE SCHEDULE 


Details of Movable Properties 


Serial 


Name of the Name of the Bank Account Number Amount in Ruppes 
Number Account of Holder 
(4) 


Kanagarajan 


2 M/s. Universal Chit Funds 


Universal Trading Solution | South Indian Bank, Avinashi Road. | 0772073000000112 
V. Govindasamy South Indian Bank, Pappampatti 


Lakshmi Govindasamy 


V. Govindasamy & Lakshmi 
Govindasamy 


5. Universal Trading Solution Yes Bank, Coimbatore 003661900001301 
Private Limited 


Total 


Catholic Syrian Bank Singanallur | 008504023822195001 


Karur Vysya Bank, Peelamedu. 


52,01,614.51/- 
64,74,350.02/- 
1,39,88,550.82/- 
1,10,09,758.10/- 
8,31,55,917.67/- 
58,497 .60/- 


0193053000010929 
0193053000023658 


0193101000007082 
0193101000007081 
0193101000007080 


66,273.00/- 
8,58,372.00/- 
13,18,28,579,52/- 


P. AMUDHA, 
Principal Secretary to Governement. 


74 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Confirmation of Addition of Certain Villages in Erode 
Local Planning Area under the Tamil Nadu Town and 
Country Planning Act. 


Amendment to Notification 


[G.O. Ms. No. 34, Housing and Urban Development 

[UD4(2)], 16th February 2024, மாசி 4, சோபகிருது, 

திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 

No. 1I1(2)/HOU/143/2024.—In exercise of the 
powers conferred by sub-section (4) of Section 10 of 
the Tamil Nadu Town and Country Planning Act, 1971 
(Tamil Nadu Act 35 of 1972), the Governor of 
Tamil Nadu hereby includes the following revenue 
villages to the Erode Local Planning Area and makes 
the following amendment to the Rural Development 
and Local Administration Department's Notification 
No. II(2)/RUL/4115/74, published at page 495 of 
Part II—Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated 25th September 1974, the intention to do so having 
been previously published, as required under clause (b) 
of sub-section (1) of Section 10 of the said Act:- 


AMENDMENT. 


In the said Notification, for THE TABLE, the following 
TABLE shall be added, namely:- 


THE TABLE. 
Number and Name of Revenue Villages. 


10. Nochipalayam. 


C. SAMAYAMOORTHY, 
Secretary to Government. 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Declaration of Automobile Manufacturing Industry as 
public utility service under the Industrial Disputes 
Act. 


[G.0.(Rt) No.36, Labour Welfare and Skill 
Development (D2), 2nd February 2024, 
ms 19, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


No. 1I(2)/LWSD/144/2024.—WHEREAS, the Governor 
of Tamil Nadu is satisfied that public interest requires that 
the "Automobile Manufacturing Industry" should be declared 
as public utility service for the purposes of the Industrial 
Disputes Act, 1947 (Central Act XIV of 1947); 


NOW, THEREFORE, in exercise of the 
powers conferred by sub-clause (vi) of clause 
(n) of Section 2 of the said Act, the Governor of 
Tamil Nadu hereby declares that the "Automobile 
Manufacturing Industry" to be a public utility service for 
the purposes of the said Act for a period of six months 
with effect on and from the date of publication of this 
Notification in Tamil Nadu Government Gazette. 


Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudication. 


டெரக்ஸ்‌ இந்தியா (பி) லிமிடெட்‌, ஓசூர்‌ 
[அரசானை (ig) stor 84, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு ட£ரித்‌ துறை, 74 பிப்ரவரி 2024, மாசி 2, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


11௦.11(2)/ப7/50/145/2024.--டெரக்ஸ்‌ இந்தியா (9) லிமிடெட்‌, 
ஒசூர்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ டெரக்ஸ்‌ எம்ப்ளாயிஸ்‌ யூனியன்‌, 
ஒசூர்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; மேற்சொன்ன 
தகராறுகளை இணைப்பு-। இல்‌ காணும்‌ எழுவினாக்களுடன்‌ 
சென்னை, தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ 64//194) 10()(C) பிரிவிலும்‌, 10()(d) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
மேற்சொன்ன தகராறுகளை, இணைப்பு-| இல்‌ காணும்‌ 
எழுவினாக்களுடன்‌, தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ 
தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ ஆணையிடுகிறார்‌. 


சென்னை 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிற்தீர்ப்பாயம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


இணைப்பு-1 
எழுவினா-1 


தொழிற்சங்கத்தின்‌ பொதுக்கோரிக்கைகள்‌ தொடர்பான 
ஊதிய உயர்வு 01.04.2022-ம்‌ தேதி முதல்‌ மூன்று ஆண்டு 
காலத்திற்கு அனைத்து நிரந்தர தொழிலாளர்களுக்கும்‌ 
அமல்படுத்தப்பட வேண்டுமெனவும்‌, ஊதிய உயர்வு தொடர்பான 
பேச்சுவார்த்தையில்‌ கடந்த ஒப்பந்தத்தில்‌ பேசி முடிக்கப்பட்ட 
தொகையான ரூ.16,000/-லிருந்து தொடங்க வேண்டுமெனவும்‌, 
ஊதிய உயர்வில்‌ நிர்ணயிக்கும்‌ தொகையை முழுவதுமாக 
ஒரே தவணையில்‌ நிர்வாகம்‌ வழங்க வேண்டுமெனவும்‌ மற்றும்‌ 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும்‌ ஊதியத்தில்‌, CTC (Cost 
To Company) என்பது இரத்து செய்யப்பட்டு, முழுப்பயனும்‌ 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமெனவும்‌, நிர்வாகத்‌ 
தரப்பில்‌ செலுத்தப்பட வேண்டிய பிடித்தங்களின்‌ (உ.ம்‌. 
வருங்கால வைப்புநிதி) சந்தா தொகையினை நிர்வாகம்‌ தனது 
சொந்த பொறுப்பிலே தான்‌ செலுத்த வேண்டுமெனவும்‌, 
தொழிலாளர்களின்‌ ஊதியத்திலிருந்து பிடித்தம்‌ செய்து 
செலுத்தக்‌ கூடாது என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 


எழுவினா-2 


தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில்‌ ரூ.10000/- 
ஊதிய உயர்வு மற்றும்‌ வருடாந்திர ஊதிய உயர்வு ரூ.500/- 


வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 


Mar. 6, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 15 


எழுவினா-3 


சென்னை மாநகருக்கு பொருந்தும்‌ நுகர்வோர்‌ சராசரி 
விலைவாசிக்‌ குறியீட்டெண்ணினை அடிப்படையாகக்‌ 
கொண்டு (அடிப்படை ஆண்டு 2001-100) 200 புள்ளிகளை 
நிலைநிறுத்தி மாதம்‌ ரூ.15000/- வீதம்‌ கணக்கிட்டு நிலையான 
அகவிலைப்படியும்‌, 200 புள்ளிகளுக்கு மேல்‌ உயரும்‌ ஒவ்வொரு 
புள்ளிக்கும்‌ மாதம்‌ ரூ.60/- வீதம்‌ காலாண்டிற்கு ஒருமுறை 
கணக்கிட்டு அகவிலைப்படியும்‌ வழங்கப்பட வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-4 
தொழிலாளர்கள்‌ தற்போது பெற்று வரும்‌ வீட்டு வாடகைப்படி 
ரூ.11700/- உடன்‌ வீட்டுவாடகைப்படியை மாதம்‌ ஒன்றுக்கு 
ரூ.6000/- உயர்த்தி வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-5 
தொழிலாளர்களுக்கு போக்குவரத்துப்படியில்‌ ரூ.5000/- 
உயர்வு வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 


நியாயமானது தானா? ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-6 
தொழிலாளர்களுக்கு மருத்துவப்படியில்‌ ரூ.6000/- உயர்வு 
வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-7 
தொழிலாளர்களுக்கு கல்விப்படியாக மாதம்‌ ரூ.10000/- 
வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-8 
தொழிலாளர்களுக்கு வருகைப்படியாக மாதம்‌ ரூ.2000/- 
வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-10 


நடைமுறையில்‌ வழங்கப்பட்டு வரும்‌ சலவைப்‌ படி ரூ.1300/- 
யை, மாதமொன்றுக்கு ரூ.2500/- வீதம்‌ உயர்த்தி, தகுதியுள்ள 
அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ வழங்கப்பட வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


எழுவினா-12 


கெமிக்கல்‌ சம்மந்தப்பட்ட பிரிவுகளின்‌ (Paint Touch up) 
தொழிலாளர்களுக்கு கெமிக்கல்‌ படியினை மாதம்‌ ஒன்றுக்கு 
ரூ.25/-லிருந்து ரூ.100/-ஆக உயர்த்தி வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-13 
தொழிலாளர்களுக்கு மலைபிரதேசப்படியாக மாதமொன்றுக்கு 
ரூ.750/-லிருந்து ரூ.3000/-ஆக உயர்த்தி வழங்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


எழுவினா-16 


ஆண்டு ஒன்றுக்கு தரமான மூன்று ஜோடி சீருடையும்‌ 
மற்றும்‌ வருடத்திற்கு இரண்டு ஜோடி காலணிகளும்‌ (Shoes), 
நான்கு காலுறைகளும்‌ (5009, ஜனவரி மாதம்‌ 15-ம்‌ தேதிக்குள்‌ 
அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ வழங்கப்பட வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயானது தானா? ஆமெனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-17 
தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும்‌ ஜெர்கின்‌, 
ஸ்வெட்டர்‌ மற்றும்‌ ஹெல்மெட்‌ வழங்கப்பட வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயானது தானா? ஆமெனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-49 
உயர்த்தி வழங்கப்படும்‌ மொத்த ஊதியத்தில்‌ அடிப்படை 
சம்பளம்‌ மற்றும்‌ அகவிலைப்படி 70 சதவீதம்‌, இதர படிகளில்‌ 
30 சதவீதம்‌ என்ற விகிதாசாரத்தில்‌ வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயானது தானா? ஆமெனில்‌ 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 
எழுவினா-52 


ஊதிய உயர்வு 01.04.2022 முதல்‌ அமுல்படுத்த வேண்டும்‌ 
எனவும்‌ நிர்வாகத்தால்‌ காலதாமதம்‌ ஆகும்‌ பட்சத்தில்‌ 
01.04.2022 முதல்‌ ஊதிய உயர்வுக்கான நிலுவைத்தொகையை 
பெற்று வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயானது தானா? ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 

எழுவினா-53 

நிர்வாதத்தால்‌ நடைமுறையில்‌ வழங்கப்பட்டு வரும்‌ பிற 
சலுகைகள்‌ அனைத்தும்‌ தொடர்ந்து வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication 


அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழகம்‌ தமிழ்நாடு லிமிடெட்‌, 
சென்னை. 


அரசாணை (ig) என்‌ 77, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 18 ஜனவரி 2024, தை 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


No.II(2)/LWSD/146/2024.— 976 விரைவு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ லிமிடெட்‌, சென்னை என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்‌ 
செயலாளர்‌, அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழக 
ஏஜடியுசி தொழிலாளர்கள்‌ நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10 (0) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


சங்கம்‌, 


76 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 5. சரவணன்‌, முதுநிலை ஒட்டுநர்‌ உடன்‌ 
நடத்துநர்‌, (கணினி எண்‌. 37047) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
உத்தரவு ஆணை எண்‌. 443051/ டிஎல்‌6 / அ.வி.போ.க. / 2021, 
நாள்‌. 01.07.2022-ன்படி ஊதிய உயர்வினை மூன்று மாதத்திற்கு 
தொடர்விளைவுகளுடன்‌ தள்ளி வைத்தது மற்றும்‌ பேருந்துக்கு 
ரூ.53,954/- சேதாரம்‌ ஏற்படுத்தியுள்ளீர்‌ என்று வழங்கப்பட்ட 
தண்டணையை ரத்து செய்து, தற்காலிக பணி நீக்கம்‌ 
செய்யப்பட்ட நாட்களை பணி நாட்கள்‌ என கணக்கில்‌ 
எடுத்துக்‌ கொண்டு சம்பளம்‌ வழங்கவும்‌ வேண்டும்‌ என்ற 


தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 


சட்டத்தின்‌ 102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) என்‌ 33, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (15 துறை, 24 ஜனவரி 2024, தை 10, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025./ 


No.II(2)/LWSD/147/2024.— 976 விரைவு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ லிமிடெட்‌, சென்னை என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்‌ 
செயலாளர்‌ அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழக 
ஏஜடியுசி தொழிலாளர்கள்‌ நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
குருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன  தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


சங்கம்‌, 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 5. சரவணன்‌, முதுநிலை ஒட்டுநர்‌ உடன்‌ 
நடத்துநர்‌, (கணினி எண்‌. 37047) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
உத்தரவு ஆணை எண்‌. 443729/ டிஎல்‌6 / அ.வி.போ.க. / 2021, 
நாள்‌. 1.07.2022-ன்படி ஊதிய உயர்வினை மூன்று மாதத்திற்கு 
தொடர்விளைவுகளில்லாமல்‌ தள்ளி வைத்த தண்டணையை 
ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) என்‌ 34, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 24 ஜனவரி 2024, தை 10, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


11௦.11(2)/ப4/50/148/2024.--அரசு விரைவு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ லிமிடெட்‌, சென்னை என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்‌ 
செயலாளர்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்கள்‌ 
உரிமை மீட்பு சங்கம்‌, கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்‌ தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) 6) 
பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. V. பிரைட்‌, ஒட்டுநர்‌ உடன்‌ நடத்துநர்‌, 
(பணி எண்‌. 10807) என்பவருக்கு 27.10.2021, 28.10.2021 
மற்றும்‌ 29.10.2021 ஆகிய மூன்று நாட்களுக்கு விடுப்பு மனு 
கொடுத்தும்‌ ஆப்சென்ட்‌ செய்யப்பட்டதை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசாணை (ig) stor 70, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 5 பிப்ரவரி 2024, தை 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


No.II(2)/LWSD/149/2024.— 976 விரைவு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ லிமிடெட்‌, சென்னை என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்‌ 
செயலாளர்‌, அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழக 
ஏஜடியுசி தொழிலாளர்கள்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற அதன்‌ 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 64//1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10 () (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


Mar. 6, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 7 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. P. முத்துமாரியப்பன்‌, முதுநிலை ஒட்டுநர்‌ 
உடன்‌ நடத்துநர்‌, (கணினி எண்‌. 36323) என்பவருக்கு 
நிர்வாகத்தின்‌ உத்தரவு ஆணை எண்‌, 443729/ டிஎல்‌6 / 
அ.வி.போ.க. / 2021, நாள்‌. 01.07.2022-ன்படி ஊதிய 
உயர்வினை மூன்று மாதத்திற்கு தொடர்விளைவுகளில்லாமல்‌ 
தள்ளி வைத்த தண்டணையை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ திருநெல்வேலி லிட்‌., 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌. 


அரசானை (ig) எம்‌ 31, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 24 ஜனவரி 2024, தை 10, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


No.II(2)/LWSD/150/2024.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ திருநெல்வேலி லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌ என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்செயலாளர்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழக காமராஜ்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 10 (1) (6) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன 
தொழிற்தகராறு, திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 

மனுதாரர்‌ திரு. 6. குமரேசன்‌, ஒட்டுநர்‌ (பணி 
எண்‌. 4157) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ஆணை எண்‌,  5514/லீகல்‌-11/ஒழுங்கு/தநாஅபோக/2007, 


நாள்‌. 08.06.2009-ன்படி ஊதிய உயர்வை வருங்காலத்தில்‌ 
பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று வருடங்கள்‌ நிறுத்தி வைத்தது 
மற்றும்‌ தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த நாட்களை தகுதி 
வாய்ந்த விடுப்பாக அமுல்படுத்தியதை ரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


டஅரசாணைர (ig) என்‌ 36, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 24 ஜனவரி 2024, தை 10, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


No.II(2)/LWSD/151/2024.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ திருநெல்வேலி லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌ என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்‌ 
சங்கம்‌, என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 


பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 


XIV/1947) 10 (1) 6) பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. P. ராஜகுமார்‌, முதுநிலை நடத்துநர்‌ 
(பணி எண்‌. 120100164 (10297)) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
அலுவலக ஆணை 1464/லீகல்‌-04/ஒழுங்கு. 
தஅபோக/குழி-1/2020, 07.04.2021-ன்படி ஊதிய 
உயர்வை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று வருடம்‌ 
நிறுத்தி வைத்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவினை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


எண்‌. 
நாள்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசானை (ig) stor 49, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 24 ஜனவரி 2024, நை 10, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


No.II(2)/LWSD/152/2024.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ திருநெல்வேலி லிமிடெட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌ 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழத அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ (Feu), நாகர்கோவில்‌ 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10 (1) 6) பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


78 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


எழுவினா 


திரு. J. சேவியர்‌ ராஜ்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 10072) 
என்பவருக்கு உரிய முறையில்‌ விடுப்பு அளித்து விடுப்பு 
கோரியிருந்தும்‌, தகுதியுள்ள விடுப்புகள்‌ இருப்பில்‌ இருந்தும்‌ 
2019 ஜுலை மாத சம்பளத்தில்‌ 30.06.2019, 01.07.2019 மற்றும்‌ 
02.07.2019 ஆகிய மூன்று (03) நாட்களுக்கும்‌, 2019 ஆகஸ்ட்‌ 
மாதத்தில்‌ 03.08.2019, 04.08.2019, 05.08.2019, 06.08.2019 
மற்றும்‌ 15.08.2019 ஆகிய ஐந்து (05) நாட்களுக்கும்‌ விடுப்பி 
வழங்காமல்‌ ஆப்சென்ட்‌ போட்டு சம்பளப்‌ பிடித்தம்‌ செய்ததை 
ரத்து செய்து அந்நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக அனுமதித்து 
சம்பளம்‌ வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 


கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசாணை (ig) என்‌ 77, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 9 பிப்ரவரி 2024, தை 26, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


No.II(2)/LWSD/153/2024.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்செயலாளர்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்கள்‌ உரிமை 
மீட்பு சங்கம்‌, கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்ற அதன்‌ 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 64//1947) 10 (1) (6) 
பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மண்டலம்‌, 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 5. அஜித்குமார்‌, சிறப்பு நிலை ஒட்டுநர்‌ 
(இடிபி எண்‌. 1210970306 (3401) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 


உத்தரவு ஆணை எண்‌. 3529/லீகல்‌-11/ஒழுங்கு/ 
தஅபோக(மார்‌/2022, நாள்‌. 31.01.2023-ன்படி அன்னாரின்‌ 
ஊதியத்தில்‌ இரண்டு ஊதிய உயர்வை வருங்காலத்தில்‌ 


பாதிக்கும்‌ வண்ணம்‌ குறைவு செய்து ஆணையிடப்பட்டதை 
ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (விழுப்புரம்‌) லிட்‌, 
கடலூர்‌ மண்டலம்‌, கடலூர்‌. 
டஅரசாணைா (ig) எம்‌ 22, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1s துறை, 23 ஜனவரி 2024, தை 9, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


110.11(2)/08/50/154/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (விழுப்புரம்‌) லிட்‌, கடலூர்‌ மண்டலம்‌, கடலூர்‌ என்ற 


நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக 
SC/ST தொழிலாளர்கள்‌ தொழிற்சங்க பேரவை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 


என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ கடலூர்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 64//1947) 
10 (1) (6) பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, கடலூர்‌ தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


மனுதாரர்‌ திரு. R. ரவி, நடத்துனர்‌ CR 4849 என்பவர்‌ 
27.05.2014 அன்று பேருந்து எண்‌.111-32-14/-2621 தடம்‌ 
1-24-இல்‌ பணியில்‌ இருந்தபோது அண்ணாநகர்‌ முதல்‌ கப்பூர்‌ 
வரை பயணம்‌ செய்த பயணியிடம்‌ ரூ.4.00 வசூல்‌ செய்யவில்லை 
எனும்‌ குற்றத்திற்காக அவர்மீது புனையப்பட்ட குற்றச்சாட்டிற்கு 
நிர்வாகம்‌ ஊதிய உயர்வினை 6 மாதம்‌ நிரந்தரமாக தள்ளி 
வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த எண்‌.345/4345/_4/ 
தநாஅபோக/2014, 28.08.2014 நாளிட்ட உத்தரவை ரத்துசெய்து 
அதற்குரிய பணப்பலன்களையும்‌, ஊதிய உயர்வையும்‌ பெற்றுதர 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்க. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 


கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, கடலூர்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


டஅரசாணைர (ig) என்‌ 23, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1s துறை, 23 ஜனவரி 2024, தை 9, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 
110.11(2)/08/50/155/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (விழுப்புரம்‌) லிட்‌, கடலூர்‌ மண்டலம்‌, கடலூர்‌ என்ற 


நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக 
SC/ST தொழிலாளர்கள்‌ தொழிற்சங்க பேரவை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 


என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ கடலூர்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (c) 
பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, கடலூர்‌ தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


Mar. 6, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 79 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. ௭. ரவிச்சந்திரன்‌, நடத்துனர்‌ (CR 3131) 
என்பவர்‌ எண்‌. 111-32-11-1188 50 தடப்பணியில்‌ இருந்தபோது 
டிக்கட்‌ பயணச்சீட்டு வழங்கலின்‌ முறைகேடு செய்த 
குற்றத்திற்காக அவர்மீது புனையப்பட்ட குற்றச்சாட்டிற்கு 
நிர்வாகம்‌ மூன்று ஆண்டுகள்‌ ஊதிய உயர்வு திரண்ட பயனுடன்‌ 
தள்ளி வைத்த உத்தவை மாற்றி அமைத்து அதனை இரண்டு 
ஆண்டுகள்‌ திரண்ட பயனுடன்‌ தள்ளி வைத்து நிர்வாகம்‌ 
பிறப்பித்த எண்‌.481/2481/டி5/தநாஅபோக(வி)/2006, 28.08.2012 
நாளிட்ட உத்தரவை ரத்துசெய்து அதற்குரிய பணப்பலன்களையும்‌, 


ஊதிய உயர்வையும்‌ பெற்றுதர வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்க. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 


சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 


கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, கடலூர்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசானை (ig) என்‌ 24, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (YS துறை, 23 ஜனவரி 2024, தை 9, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.11(2)/ப/7/50/156/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (விழுப்புரம்‌) லிட்‌, கடலூர்‌ மண்டலம்‌, கடலூர்‌ என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக 
SC/ST தொழிலாளர்கள்‌ தொழிற்சங்க பேரவை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ கடலூர்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறு 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, கடலூர்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. ப. மோகன்தாஸ்‌, (CR 4452 நடத்துனர்‌, 
என்பவர்‌ சிறப்பு தடபணியில்‌ இருந்தபோது டிக்கட்‌ மெஷின்‌ 
பழுது காரணமாக பயணசீட்டில்‌ ரூபாய்‌ சரியாக பதிவாகவில்லை 
என்ற  குற்றச்சாட்டிற்காக நிருவாகம்‌ இரண்டு ஆண்டுகள்‌ 
ஊதிய உயர்வு திரண்ட பயனுடன்‌ தள்ளி வைத்த உத்தரவை 
மாற்றி அமைத்து அதனை ஒரு வருடம்‌ ஆறு மாதம்‌ ஊதிய 
உயர்வு திரண்ட பயனுடன்‌ தள்ளி வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 
எண்‌.43/143/டி1/தநாஅபோக/௧ம/2011, 26.12.20123 நாளிட்ட 
உத்தரவை முழுவதுமாக ரத்து செய்து அதற்குரிய 
பணப்பலன்களையும்‌, ஊதிய உயர்வையும்‌ பெற்று தர வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆமெனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்க. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 


கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, கடலூர்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (கும்பகோணம்‌) லிட்‌., 
காரைக்குடி மண்டலம்‌. 


ட அரசாணை (ig) எம்‌ 30, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1s துறை, 24 ஜனவரி 2024, தை 10, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


110.11(2)///50/151/2024..- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (கும்பகோணம்‌) லிட்‌, காரைக்குடி மண்டலம்‌, 
பரமக்குடி கிளை என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ (CITU). மதுரை என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ மதுரை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 64//1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10 (0) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, மதுரை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


திரு. கே. செந்தில்குமார்‌, (08DR3497) என்ற ஒட்டுனருக்கு 
அடுத்தகட்ட ஊதிய உயர்வினை அதன்‌ திரண்ட பயனுடன்‌ 
மூன்று வருட காலத்திற்கு நிறுத்தம்‌ செய்து நிர்வாகம்‌ வழங்கிய 
டி.ன்‌எஸ்‌.டி.சி/டிஸ்‌/டி4/11/15, நாள்‌. 30.11.2015 நாளிட்ட 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌,  1947- ஆண்டு  தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 


கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை. 


அரசானை (ig) எம்‌ 38, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 24 ஜனவரி 2024, த 10, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


11௦.11(2)/ப//5ட/158/2024.--மேலாண்மை இயக்குநர்‌, 
கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ 1) பொதுச்செயலாளர்‌, கன்னியாகுமரி மாவட்ட 
கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்‌ முன்னேற்ற சங்கம்‌, 
ஆரல்வாய்மொழி 2) பொதுச்செயலாளர்‌, கன்யாஸ்பின்‌ 
தொழிலாளர்‌ சங்கம்‌ (சிஜடியூ, ஆரல்வாய்மொழி 3) செயலாளர்‌, 
கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை அண்ணா 


தொழிற்சங்கம்‌, ஆரல்வாய்மொழி ஆகிய மூன்று 
சங்கங்களுக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 


எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (c) 
பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


60 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


எழுவினா 


கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை லிமிடெட்‌, 
ஆரல்வாய்மொழி ஆலையில்‌ பணிபுரியும்‌ 233 தொழிலாளர்களை 
ஒப்பந்த அடிப்படையில்‌ பணி அமர்த்தும்‌ நிர்வாகத்தின்‌ 
ந.க.எண்‌.4424/2022/லி2, நாள்‌ 17.10.2022-ஐ 
அமல்படுத்தக்கூடாது என்ற தொழிற்சங்கங்களின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆமெனில்‌ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு 
கிடைக்க கூடிய நிவாரணம்‌ என்ன? 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திலி) லிமிடெட்‌., 
திருநெல்வேலி. 


அரசாணை (ig) எனச்‌ 76, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 9 பிப்ரவரி 2024, தை 26, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.11(2)////50/159/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌ (திலி) லிமிடெட்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
தமிழ்நாடு தரைவழி அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ 
தொழிலாளர்கள்‌ உரிமை இயக்கம்‌, திருநெல்வேலி என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) 
பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 14. காளியப்பாண்டியன்‌, ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. 12810) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ஆணை எண்‌,  டி13561-௪8-ஒநபி-தநாஅபோக-திலி-16, 
07.04.2018 நாளிட்ட ஆணையின்படி வருடாந்திர ஊதிய 
உயர்வினை அதன்‌ திரண்ட பயனுடன்‌ மூன்று வருடங்களுக்கு 
நிறுத்தி வைத்த தண்டனையை ரத்து செய்து தற்காலிக வேலை 
நீக்கத்திலிருந்த 30 நாட்களை மனுதாரரின்‌ இருப்பில்‌ இருந்த 
ஈட்டிய விடுப்பிலிருந்து நிர்வாகம்‌ தன்னிச்சையாக எடுத்துக்‌ 


கொண்டதை திரும்ப வழங்கவும்‌, நிறுத்தி வைத்துள்ள 
வருடாந்திர" ஊதிய உயர்வு மற்றும்‌ பணப்பலன்கள்‌ 
அனைத்தையும்‌ 12% வட்டியுடன்‌ கணக்கீட்டு வழங்கவும்‌ 


வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


பொதுத்‌ துறை 
No. II(2)/PU/160/2024. 


[விருதுகள்‌-குடியரசு தினம்‌, 2024-மாண்புமிகு முதலமைச்சர்‌ 
அவர்களால்‌ குடியரசு தினத்தன்று வழங்கப்படும்‌ வீர தீரச்‌ 
செயலுக்கான அண்ணா பதக்கம்‌, 2024-பரிசுத்தொகை, 
பதக்கம்‌ மற்றும்‌ சான்றிதழ்‌ வழங்க ஆணை 
வெளியிடப்படுகிறது.] 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது:- 
அரசாணை ௫ிலை) எண்‌ 93 பொது (பொது-ரித்‌ துறை, 
24 ஜனாவரி 2024, தை 10, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025./ 
படிக்கப்பட்டது: 
1. அரசாணை நிலை எண்‌ 383, பொது (பல்வகை) த்‌ 
துறை, நாள்‌ 12.02.1980 


2. அரசாணை எண்‌ 1, பொது (பொது-1)த்‌ துறை, நாள்‌ 
24.01.2012 


3. அரசாணை (நிலை எண்‌ 94, பொது (பொது-1)/த்‌ 
துறை, நாள்‌ 21.01.2016 


4. அரசாணை (டி) எண்‌ 20, பொது (பொது-1)/த்‌ துறை, 
நாள்‌ 10.08.2020 


ஆணை:- எண்‌ 93, பொது (பொது-]த்‌ துறை, 24 ஜனவரி 
2024. 


பார்வை 1 மற்றும்‌ 3-இல்‌ படிக்கப்பட்ட அரசாணைகளில்‌, 
வீர தீரச்‌ செயல்புரிந்த பொதுமக்கள்‌ மற்றும்‌ அரசு அலுவலர்கள்‌ 
ஆகியோருக்கு அண்ணா பதக்கம்‌ தோற்றுவிக்கப்பட்டு, 
ஒவ்வொரு வருடமும்‌ பொதுமக்களில்‌ மூவருக்கும்‌, அரசு 
ஊழியர்கள்‌ மூவருக்கும்‌ ஆக மொத்தம்‌ ஆறு பதக்கங்கள்‌ 
வழங்க ஆணைகள்‌ பிறப்பிக்கப்பட்டுள்ளது, 


2. பார்வை 2-இல்‌ படிக்கப்பட்ட அரசாணையில்‌ 
மேற்குறிப்பிட்ட அண்ணா பதக்கத்திற்கான விருதுத்‌ 
தொகையை 2012-ஆம்‌ ஆண்டு முதல்‌ ரூ.25,000/-லிருந்து 
ரூ.4,00,000/- ஆக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. பார்வை 
4-இல்‌ படிக்கப்பட்ட அரசாணையில்‌ அண்ணா பதக்கம்‌ 
செய்வதற்கான செலவுத்‌ தொகை 2020-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
ரூ.5,000/-லிருந்து ரூ.9,000/- ஆக உயர்த்தி வழங்கப்பட்டு 
ஆணை வெயிடப்பட்டுள்ளது. அதன்படி வீர தீரச்‌ செயல்புரிந்த 
பொதுமக்களில்‌ மூவருக்கும்‌, அரசு ஊழியர்களில்‌ மூவருக்கும்‌ 
ரூ.1,00,000/-க்கான காசோலையும்‌ ரூ.9000/- மதிப்புடைய 
தங்கமுலாம்‌ பூசிய வெள்ளிப்பதக்கமும்‌ மற்றும்‌ சான்றிதழும்‌, 
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்‌ அவர்களால்‌ குடியரசு 
தினத்தன்று வழங்கி கெளரவிக்கப்பட்டு வருகிறது. 


3. 2024-ஆம்‌ ஆண்டு குடியரசு தினத்தன்று மாண்புமிகு 
தமிழக முதலமைச்சர்‌ அவர்களால்‌ வழங்கப்படும்‌ வீர தீரச்‌ 
செயலுக்கான அண்ணா பதக்கம்‌ பின்வரும்‌ நபர்களுக்கு 
வழங்க அரசால்‌ இதன்‌ மூலம்‌ ஆணையிடப்படுகிறது. 


Mar. 6, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 81 


பொதுமக்கள்‌ பிரிவு 


i திரு. எஸ்‌. கே. யாசர்‌ அரபாத்‌, 
த/பெ. சீனிக்கனி, 
எண்‌.207, கற்புடையார்‌ பள்ளி வட்டம்‌, 
சிங்கித்துறை, காயல்பட்டினம்‌, 
தூத்துக்குடி மாவட்டம்‌. 


ii செல்வன்‌. தே. டேனியல்‌ செல்வசிங்‌, 
எண்‌.34/2, தடிவீரன்‌ கோவில்‌ தெரு, 
கீழத்தெரு, திருநெல்வேலி-627 006. 


அரசு ஊழியர்‌ பிரிவு 


iii திரு. சு. சிவக்குமார்‌, 
வட்டாட்சியர்‌, 
ஸ்ரீவைகுண்டம்‌ வட்டம்‌, 
தூத்துக்குடி மாவட்டம்‌. 

4. மேலே பத்தி 3-ல்‌ உள்ள மூன்று நபர்களுக்கும்‌ தலா 
ரூ.1,00,000/-த்‌தை பரிசுத்‌ தொகையாகவும்‌, மேற்குறிப்பிட்ட 
பரிசுத்‌ தொகையுடன்‌, அனைவருக்கும்‌ தலா ரூ.9,000/- 
(ரூபாய்‌ ஒன்பதாயிரம்‌ மட்டும்‌) மதிப்புள்ள தங்க முலாம்‌ 
பூசிய வெள்ளிப்‌ பதக்கமும்‌, சான்றிதழும்‌ வழங்க மொத்தம்‌ 
ரூ.3,27,000/-(ரூபாய்‌ மூன்று இலட்சத்து இருபத்தேழாயிரம்‌ 
மட்டும்‌ -யை ஒப்பளிப்பு செய்து அரசு ஆணையிடுகிறது. 


5. மேலே பத்தி 4-இல்‌ ஒப்பளிக்கப்பட்ட விருதுத்‌ தொகை 
மற்றும்‌ பதக்க செலவினமான ரூ. 3,27,000/-யை கீழ்கண்ட 
கணக்குத்‌ தலைப்பின்கீழ்‌ பற்று வைக்கப்பட வேண்டும்‌. 


“2075-00-பல்வகைப்‌ பொதுவான பணிகள்‌-800- 
ஏனைய செலவு-மாநிலச்‌ செலவினங்கள்‌-50. துணிகரச்‌ 
செயலுக்குப்‌ பரிசுகள்‌-334-ஏனைய செலவுகள்‌-01-ஏனைய 
இனங்கள்‌" (IFHRMS 2075 00 800 BQ 33401) 


6. மேலே பத்தி 4-ல்‌ ஒப்பளிப்பு செய்யப்பட்ட விருதுத்‌ 
தொகையான தலா ரூ.1,00,000/-த்‌த பத்தி 3-இல்‌ உள்ள 
மூன்று விருதாளர்களின்‌ பெயர்களில்‌ வரைவு காசோலையாகப்‌ 
பெற்றுத்தரவும்‌, மேலும்‌ பதக்கங்களின்‌ மொத்த செலவுத்‌ 
தொகையான  ரூ.27,000/-ஐ மின்னணு தீர்வை திட்டம்‌ 
(ECS) மூலமாக மேலாளர்‌, தமிழ்நாடு கைத்திறத்‌ தொழில்கள்‌ 
வளர்ச்சிக்‌ கழகம்‌, சென்னை-2 அவர்களிடம்‌ வழங்க பிரிவு 
அலுவலர்‌, பொது பட்டியல்‌-அத்‌ துறை அவர்களுக்கு 
அதிகாரம்‌ வழங்கப்படுகிறது. 


மின்னணு தீர்வை திட்டத்தின்‌ (ECS) வங்கி கணக்கு 
விவரங்கள்‌: 


Si. ECS Details 
No. 


Name of the Holder | The Tamil Nadu 
Handicrafts Development 
Corporation Ltd 


Name of the Bank Indian Overseas Bank 


3. | Name of the Cathedral Branch, 
Branch Chennai-2 
IFSC Code No. 1080000109 


Branch & MICR Branch Code 0109 
MICR Code 600020002 


7. இவ்வாணைக்கு அரசாணை நிலை எண்‌ 334, 
நிதி (வரவு செலவு/பொது]) த்துறை, நாள்‌ 22-10-2022-இன்படி 
நிதித்துறையின்‌ ஒப்புதல்‌ பெறத்‌ தேவையில்லை. 


(ஆளுநரின்‌ ஆணைப்படி) 


௧. நந்தக்குமார்‌, 
அரசு செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


